தமிழ்நாடு அரசு 

2019 ) 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No. 197 /2009 . 
[ விலை : 1 .60 காசு 


. 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மயே வெடு 


வல்லும் 


எண் 28 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 10 , 2019 
ஆனி 25 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி III - பிரிவு 1( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை) எண் 61 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1) த் துறை , 28 மே 2019.) 
1961 - ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 27/ 1961 ) 40 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) (2 ) ஆகிய உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதிய பின்வரும் அறிவிக்கையின் 
வரைவுத்திருத்தம் , தமிழ்நாடு 1965 ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் விதிகளில் , மேற்சொன்ன சட்டத்தின் 
40 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் 
வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஆறு வாரங்கள் முடிவடையும் நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , பின்வரும் இந்த வரைவுத் திருத்தங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , 
மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை 
சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசுச்செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு (இருபடிகளில் ) அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவுத்திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , - 
(1) விதி 4 - இல், 

( a ) துணை விதி (1)- இல் , "தலைமை ஆய்வாளர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மோட்டார் போக்குவரத்து நிறுவனத்தின் 
தலைமை அலுவலகக் கட்டுப்பாட்டின் அதிகாரவரம்பெல்லையைக் கொண்டுள்ள சம்பந்தப்பட்ட தொழிலாளர் துறை உதவி ஆணையர் 
( செயலாக்கம் ) " என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) துணை விதி (5) - இல் , "தலைமை ஆய்வாளர் " என்ற சொற்றொடர் இடம்பெறுகிற இடங்களிளெல்லாம் அதற்குப்பதிலாக , 
" மோட்டார் போக்குவரத்து நிறுவனத்தின் தலைமை அலுவலகக் கட்டுப்பாட்டின் அதிகாரவரம்பெல்லையைக் கொண்டுள்ள சம்பந்தப்பட்ட 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் (செயலாக்கம் )" என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(2) விதி (5)- இன் , துணை விதி (2) - இல் "தலைமை ஆய்வாளர் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மோட்டார் போக்குவரத்து 
நிறுவனத்தின் தலைமை அலுவலகக் கட்டுப்பாட்டின் அதிகாரவரம்பெல்லையைக் கொண்டுள்ள சம்பந்தப்பட்ட தொழிலாளர் துறை உதவி 
ஆணையர் (செயலாக்கம்)" என்ற சொற்றொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 3) விதி (7)- இன் , துணை விதி (1)- இல் "தலைமை ஆய்வாளர் அல்லது " என்ற சொற்றொடர் விட்டுவிடப்பட வேண்டும் ; 
(4 ) விதி (8)- இல் , வரம்பு நிபந்தனை இரண்டில் " தலைமை ஆய்வாளர் " அல்லது மற்றும் " என்ற சொற்றொடர் விட்டுவிடப்பட 
வேண்டும் ; 


III- 1a- ( 28 ) ( T Sup ) - 1 


[ 1 ] 


(5 ) விதி ( 11 )- இல் , 

(a ) துணை விதி (1) - இல் " தலைமை ஆய்வாளர் மற்றும் " என்ற சொற்றொடர் விட்டுவிடப்பட வேண்டும் ; 
( b ) துணை விதி (2) - இல் "தலைமை ஆய்வாளர் அல்லது மற்றும் " என்ற சொற்றொடர் விட்டுவிடப்பட வேண்டும் ; 
(6 ) மேற்சொன்ன விதிகளிலும் படிவங்களிலும் " தொழிலாளர் துறை ஆய்வாளர் ", " தொழிலாளர் துறை ஆய்வாளர்கள் " என்ற 
சொற்றொடர்கள் இடம்பெறும் இடங்களிளெல்லாம் , அதற்குப்பதிலாக " தொழிலாளர் துறை உதவி ஆணையர் ( செயலாக்கம் )", " தொழிலாளர் 
துறை உதவி ஆணையர்கள் (செயலாக்கம் )" , என்ற சொற்றொடர்கள் முறையே அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( 7 ) படிவம் எண் . II - க்குப்பதிலாக , பின்வரும் படிவம் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


" படிவம் எண் .// 


( தமிழ்நாடு 1965 - ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் விதிகளின் , 5 - ஆம் விதியைக்காண்க ) 


1961 ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 27 /1961 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 3) ஆம் உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட பதிவுச் சான்றிதழ் படிவம் . 
பதிவு எண் . 

கட்டணம் ரூ . 
1961 ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 27 /1961) விதித்துறைகளுக்கும் 
அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகளுக்கும் உட்பட்டு அந்த ஆண்டில் ஏதாவது ஒரு நாளில் ........................... க்கும் மேற்பட்ட நபர்கள் 
பணியமர்த்தப்படாமல் ..................... என அறியப்படுகிற மோட்டார் போக்குவரத்து சேவைகளை இயக்குவதற்கு.............. தொழிலாளரின் 
பெயர் ) என்பவருக்கு பதிவுச் சான்றிதழ் இதனால் வழங்கப்படுகிறது . 

இதனால் வழங்கப்பட்ட இந்தப் பதிவுச் சான்றிதழ் , அடுத்த இரண்டு நாட்காட்டி ஆண்டுகளுக்கு செயலில் இருக்கும் . 


நாள் : 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர் 

( செயலாக்கம் ) 


புதுப்பித்தல் . 


புதுப்பிப்பு நாள் 


செலுத்தப்பட்ட கட்டண 

தொகை 


காலாவதி ஆகும் நாள் 


தொழிலாளர் துறை 
உதவி ஆணையரின் 
( செயலாக்கம்) கையொப்பம் 

( 4 ) 


( 1) 


(2 ) 


திருத்தங்கள் . 


திருத்தம் செய்யப்பட்ட 


திருத்தத்தின் தன்மை 


செலுத்தப்பட்ட கட்டண 
தொகை மற்றும் நாள் 


நாள் 


தொழிலாளர் துறை 
உதவி ஆணையரின் 
( செயலாக்கம் ) கையொப்பம் 

( 4 ) 


( 1 ) 


( 2) 


( 3) 


மாற்றல் . 


மாற்றல் நாள் 


( 4 ) 


தொழிலாளர் 
மாற்றல் மாற்றலுக்குரியவரின் 

மாற்றல் செலுத்தப்பட்ட துறை உதவி 
செய்பவரின் பெயர் 

பெயர் 

செய்வதற்கான கட்டண தொகை ஆணையரின் 
காரணம் மற்றும் நாள் ( செயலாக்கம்) 

கையொப்பம் 
( 5 ) 

( 6 ) 
சுனீல் பாலிவால் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 63 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1)த் துறை , 28 மே 2019.) 
1970 - ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்துதலும் , நீக்குதலும் ) சட்டத்தின் ( மத்தியச்சட்டம் 37 / 1970) 35 - ஆம் பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1975 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் 
( முறைப்படுத்துதலும் , நீக்குதலும் ) விதிகளின் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . அதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 
35 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
(1) 17ஆம் விதியில் , 

(a ) துணை விதி (2 ) இல் , " அல்லது தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் 
வாயிலாக இணையவழி தொகை செலுத்துதல் " , என்ற சொற்றொடருக்குப்பின்னர் " அல்லது தொழிலாளர் நலத் துறையின் இணையவழி 
வலைவாசல் வாயிலாக இணையவழியில் தொகை செலுத்தியதற்கான சான்று " , என்ற சொற்றொடர் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 

(b ) துணை விதி ( 3)- இல் , தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக 
செலுத்தப்பட வேண்டும் ". என்ற சொற்றொடருக்குப்பின்னர் , " அல்லது தொழிலாளர் நலத் துறையின் இணையவழி வலைவாசல் 
வாயிலாக " , என்ற சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
(2) 21ஆம் விதியில் , 

(a ) துணை விதி (3)- இல் , " தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக 
செலுத்தப்பட வேண்டும் " , என்ற சொற்றொடருக்குப் பின்னர் , " அல்லது தொழிலாளர் துறையின் இணையவழி வலைவாசல் வாயிலாக " , 
என்ற சொற்றொடர் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 

(b ) துணை விதி (5)- இல் , " அல்லது தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் 
வாயிலாக இணையவழி தொகை செலுத்துதல் " , என்ற சொற்றொடருக்குப்பின்னர் , " அல்லது தொழிலாளர் நலத் துறையின் இணையவழி 
வலைவாசல் வாயிலாக இணையவழியில் தொகை செலுத்தியதற்கான சான்று " , என்ற சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3) 29ஆம் விதியில் , 

( a ) "(2A ) - ஆம் துணை விதியில் , " தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக 
செலுத்தப்பட வேண்டும் ", என்ற சொற்றொடருக்குப் பின்னர் ," அல்லது தொழிலாளர் நலத் துறையின் இணையவழி வலைவாசல் 
வாயிலாக " என்ற சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 

(b ) ( 2A )- ஆம் துணை விதியின் வரம்பு நிபந்தனையில் , " தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி 
வலைவாசல் வாயிலாக இணையவழி தொகை செலுத்துதல் ," என்ற சொற்றொடருக்குப் பின்னர் , தொழிலாளர் நலத் துறையின் 
இணையவழி வலைவாசல் வழியாக இணையவழியில் தொகை செலுத்தியதற்கான சான்று " , என்ற சொற்றொடர் சேர்த்துக்கொள்ளப்பட 
வேண்டும் . 


சுனீல் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை 


[ அரசாணை (நிலை ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2) த் துறை , 30 மே 2019.) 
1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 63/ 1948 ) 112 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு 1950 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் விதிகளில் செய்யக் கருதியுள்ள கீழ்க்காணும் வரைவு திருத்தங்கள் , 
இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக மேற்சொன்ன சட்டத்தின் 115 ஆம் பிரிவில் சொல்லியுள்ளவாறு , இதனால் 
வெளியிடப்படுகிறது . 


(2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து நாற்பத்தைந்து நாட்கள் முடிவடைந்தப் பின்னர் , இந்த 
வரைவுத் திருத்தங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை சென்னை - 600 032, கிண்டி , திரு.வி .க . தொழிற்பேட்டை , 
எண் . 47 /1 , தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர் வாயிலாக , அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறை , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு (இருபடிகளில் ) அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
(1 ) விதி 6 - இல் , துணை விதி (3)- இல் , ஐம்பது ரூபாய் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " இருநூறு ரூபாய் ", என்ற 

சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
விதி 8 - இல் , துணை விதி (2) - இல் , " ஐம்பது ரூபாய் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "இருநூறு ரூபாய் ", என்ற 

சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 3 ) விதி 10 - இல் , "ஐம்பது ரூபாய் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக "இருநூறு ரூபாய் " , என்ற சொற்றொடர் அமைத்துக் 

கொள்ளப்பட வேண்டும் ; 


சுனீல் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


